




































































































































































73 


23. விதைகள்‌ பரவும்வகை 


1. மரம்‌, செடி, கொடி, புல்‌, .பூண்டு ஆகிய 

வற்றிற்குத்‌ * தாவரம்‌? என்னும்‌ பொதுவான பெயர்‌ 
வழங்கப்படுகின்றது. தாவரங்களுள்‌ பெரும்பாலா 
னவை விதைகளின்‌ மூலமே விருதீதியாகின்றன. 
ஒரு செடியில்‌ உற்பதீதியாகும்‌ விதைகள்‌ எல்லாம்‌ 
அச்செடியின்‌ கீழேயே விழுந்து முளைக்குமானால்‌, 
அவை நெருக்கதீதால்‌ விருதீதியாகமாட்டா. ஆகவே, 
தாவரங்கள்‌ பெருக வழியில்லாமல்‌ அழிந்துபோகும்‌. 
அவ்வாறு அழிந்து போகாமல்‌ விதைகள்‌ எங்கும்‌ 
பரவி முளைத்து விருதீதியாகுமாறு கடவுள்‌ அவற்றை 
அமைத்துள்ளார்‌. 
.... 2 சில செடிகளது விதைகளின்‌ மேல்‌ உரோமம்‌ 
அல்லது இறகு போன்ற மெல்லிய பொருள்‌. காணப்‌ 
படும்‌. எருக்கு, நாணல்‌ ஆகியவற்றின்‌ விதைகள்‌ 
இவ்வாறு அமைந்துள்ளன. இவ்வகையான விதை 
கள்‌. காற்றினால்‌ தூரத்திற்குக்‌ கொண்டு செல்லப்‌. 
படுகின்றன. 

3. சீவராசிகளின்‌ மூலமாகவும்‌ விதைகள்‌ பரவு 
கின்றன. மனிதர்‌ பலவகையான பழங்களைத்‌ தின்று 
அவற்றின்‌ கொட்டைகளை ஆங்காங்கு எறிவதுண்டு. 
சில தாவரங்களின்‌ விதைகளில்‌ மெல்லிய கொழுக்கி 
போன்ற உறுப்புகள்‌ இருக்கும்‌. அவைகளின்‌ ஓர 
மாகச்‌ செல்லும்‌ மனிதரின்‌ உடிப்புகளிலும்‌, மிருகங்‌ 
களின்‌ மீதும்‌ அவை ஓட்டிகீகொள்ளும்‌. பின்னர்‌ 
அவை மனிதர்‌ எடுத்தெறிவதாலும்‌ விலங்குகள்‌ 
உராய்வதாலும்‌, கீழே விழும்‌. பழங்களைத்‌ தின்னும்‌ 
பறவைகள்‌ அவற்றை வெகுதூரம்‌ கொண்டு சென்று 





















































